GOVERNMENT OF TAMIL NADU 

2019 


Regd . No. TN /CCN / 467 /2012 - 14 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs. 2 . 40 Paise . 


ANIMA 


AMI 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


KON 


Anu 


WWW 


. 


EGOVER 


NADO 


TUTHAL 


PUBLISHED BY AUTHORITY 


110 NE 1 


TIUMPHS 


No. 12 ] 


CHENNAI, WEDNESDAY, MARCH 20 , 2019 
Panguni 6 , Vilambi, Thiruvalluvar Aandu - 2050 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


Pages . 


314 


314 


HOME DEPARTMENT 
Tamil Nadu Civil Courts Act. — Constitution of 

Separate District Munsif Court at Perundurai 
by converting the existing District Munsif-cum 
JudicialMagistrate Court, Perundurai in Erode 

District 
Delhi Special Police Establishment Act. 

Transfer of cases registered in Coimbatore 
District, Pollachi East Police Station in Crime 
No. 59 / 2019 under sections 354 - A , 
354 - B and 392 of Indian Penal Code 
(Central Act XLV of 1860 ) and Section 
66 - E of Information Technology Act, 2000 
(Central Act XXI of 2000 ) and Section 4 of 
Tamil Nadu Prohibition of Harassment of 
Women Act, 1998 ( Tamil Nadu Act 44 of 
1998 ) and Crime No.60 /2019 under Sections 
341, 294 (b ), 323 , 324 and 506 Part 2 of 
Indian Penal Code (Central Act XLV of 1860 ) 
from Crime Branch CID to Central Bureau of 
Investigation .. 


CONTENTS 
Pages. 

HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 
Tamil Nadu Town and Country Planning Act. 

Declaration of Intension to specify the 
area comprising Kangeyam Second Grade 
Municipality to be a Local Planning area . .. 
LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Industrial Disputes Act. — Constitution of Labour 

Court at Hosur in Krishnagiri District .. 
Labour Courts for Adjudication . 
Bušs uplolisme . . 

. 
LAW DEPARTMENT 
Tamil Nadu Dr. Ambedkar Law University Act. 

Nomination of certain Person as a Member to 
the Syndicate of TamilNadu Dr. Ambedkar Law 

University Chennai for certain period . 
MUNICIPAL ADMINISTRATION AND WATER 

SUPPLY DEPARTMENT 
318 

Tamil Nadu DistrictMunicipalities Act . — Withdrawal 

Notification .. .. .. .. . 


314 
314 -317 

317 


317 


317 - 318 


D . T.P . - 11- 2 ( 12 ) — 1 


D.T.P. — 11-2 (12 )— 1a 


[313] 


D.T.P. — 11-2 ( 12) — 2 


D . T. P. - 11- 2 ( 12 ) — 2a 


314 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 


Constitution of Separate District Munsif Court at 

Perundurai by converting the existing District 
Munsif -cum - Judicial Magistrate Court , Perundurai in 
Erode District under the Tamil Nadu Civil Courts Act. 


Town and Country Planning Act , 1971 ( Tamil Nadu Act 35 
of 1972) , the Governor of Tamil Nadu hereby declares the 
area comprising Kangeyam Second Grade Municipality as 
a Local Planning Area and specifies the name of the said 
Local Planning Area as "Kangeyam Local Planning Area " 
the intention to do so having been previously published 
as required by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 10 
of the said Act. 


S . KRISHNAN , 
Principal Secretary to Government. 


[ G . O . Ms. No . 134 , Home (Cts - III ), 1st March 2019 , 

மாசி 17 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 .) 
No. II( 2 )/HO / 224 / 2019. - In exercise of the powers 
conferred by the first paragraph of Section 4 of the 
Tamil Nadu Civil Courts Act, 1873 (Central Act III of 1873), 
the Governor of Tamil Nadu , after consultation with the High 
Court, Madras hereby alters the number of District Munsifs 
to be appointed under the said Act for Erode District as 
NINE with effect from the date on which the District Munsif 
assumes charge of the District Munsif s Court at Perundurai. 

NOTIFICATION - II 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Constitution of Labour Court at Hosur in Krishnagiri 

District under the Industrial Disputes Act. 


[ G . O. MS. No. 134 , Home ( Cts-||I), 1st March 2019, மாசி 17 , 

விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050. ] 
No.II (2)/HO/ 225/ 2019 . - in exercise of the powers 
conferred by the second paragraph of Section 4 of the 
Tamil Nadu Civil Courts Act , 1873 (Central Act ill of 1873 ) , 
the Governor of Tamil Nadu , after consultation with the 
High Court, Madras, hereby fixes the number of District 
Munsifs to be appointed to the District Munsif Court , at 
Perundurai as ONE with effect on and from the date of 
constitution of separate District Munsif Court at Perundurai in 
Erode District by converting the District Munisif-cum - Judicial 
Magistrate Court , Perundurai . 

NOTIFICATION - III 


[ G . O . MS . No . 134 , Home ( Cts-III ), 1st March 2019, மாசி 17 , 

விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050. ) 
No.II ( 2)/HO/ 226/ 2019 . -- In exercise of the powers 
conferred by Section 10 of the Tamil Nadu Civil Courts Act , 
1873 ( Central Act III of 1873) , the Governor of Tamil Nadu 
hereby directs that in the District of Erode the Subordinate 
Judge s Court at Perundurai shall have and exercise original 
jurisdiction over the District Munsif s Court at Perundurai with 
effect on and from the date on which the District Munsif 
assumes charge of the District Munsif s Court at Perundurai. 


[G .O . Ms. No . 23,Labour and Employment (D2), 22nd February 

2019 , Maasi 10 , Vilambi , Thiruvalluvar Aandu- 2050 . ) 

No.11 (2 )/LE /228 /2019 . — In exercise of the powers 
conferred by sub - section ( 1 ) of Section 7 of the Industrial 
Disputes Act , 1947 ( Central Act XIV of 1947) the Governor 
of Tamil Nadu hereby constitutes a Labour Court at Hosur 
in Krishnagiri District . 

SUNIL PALIWAL , 

Principal Secretary to Government. 
Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for Adjudication . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (மதுரை) லிமிடெட் , 

திண்டுக்கல் மண்டலம் , திண்டுக்கல் . 
[ அரசாணை (டி ) எண் 99, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி1) த் துறை, 28 பிப்ரவரி 2019, மாசி 16 , விளம்பி , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050 .) 
No . II (2 )/LE /229/2019 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் ( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் மண்டலம் , திண்டுக்கல் 
என்ற நிர்வாகத்திற்கும் , ஆர்எம்டிசி ஒர்க்கர்ஸ் யூனியன் ( ஏஐடியுசி ) , 
திண்டுக்கல் மாவட்டம் , என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ள து என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற்தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10 (1)( C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . என் . தங்க முனீஸ்வரன் , பணி எண் 52464 ஓட்டுனருக்கு , 
வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயன்களுடன் 


NIRANJAN MARDI, 

Additional Chief Secretary to Government. 
HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 
Declaration of Intension to specify the area comprising 

Kangeyam Second Grade Municipality to be a Local 
Planning area under the Tamil Nadu Town and Country 
Planning Act . 


[ G . O . MS . No. 40 , Housing and Urban Development ( UD4(2)] , 
27th February 2019, மாசி 15 , விளம்பி , திருவள்ளுவர் 

ஆண்டு - 2050 .) 
No. 11( 2 )/HOU / 227 /2019 . — In exercise of the powers 
conferred by sub - section (4 ) of Section 10 of the Tamil Nadu 


Mar . 20 , 2019 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


315 


இரண்டு (2 ) வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
08 - 03 - 2006 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற 10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 

கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 100 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி1) த் துறை, 28 பிப்ரவரி 2019, மாசி 16 , விளம்பி , 

இணைப்பு 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 

எழுவினா 
No . II (2)/LE /230/ 2019 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

திரு . ஆர் . முருகேசன் , (ப. எண் 55487 ) ஓட்டுனருக்கு , 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயன்களுடன் 
கழகம் ( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் மண்டலம் , திண்டுக்கல் 

மூன்று (3 ) வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய 
என்ற நிர்வாகத்திற்கும் , ஆர்எம்டிசி ஒர்க்கர்ஸ் யூனியன் ( ஏஐடியுசி ) , 

30 - 08 - 2011 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
திண்டுக்கல் மாவட்டம் , என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
மேற்சொன்ன தொழிற்தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் [ அரசாணை (டி ) எண் 102 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
கருதுவதாலும் ; 

( பி1) த் துறை, 28 பிப்ரவரி 2019, மாசி 16 , விளம்பி , 

திருவள்ளுவர் ஆண்டு- 2050.) 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் 

No . II (2 )/LE /232 /2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , போக்குவரத்துக் கழகம் (மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் மண்டலம் , 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட திண்டுக்கல் என்ற நிர்வாகத்திற்கும் , மனித உரிமைகள் கழக 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

தொழிற்சங்கம் , ஜெயமங்கலம் அஞ்சல் , தேனி மாவட்டம் , என்ற 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் அரசு கருதுவகாலம் . 
10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , மேற்சொன்ன தொழிற்தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கொள்ளப்படுகிறது . 

கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
இணைப்பு 

(மத்திய சட்டம் - XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
எழுவினா 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
திரு . எ . ராஜா , ப . எண் : 62362 நடத்துனருக்கு , 

திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயன்களுடன் 
இரண்டு (2) வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
30 - 11 - 2012 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 

திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 
[ அரசாணை ( டி ) எண் 101 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

கொள்ளப்படுகிறது . 
( பி1) த் துறை, 28 பிப்ரவரி 2019 , மாசி 16, விளம்பி , 

இணைப்பு 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 

எழுவினா 
No . II (2)/LE /231 /2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

திரு . செ . பாலகிருஷ்ண ன் , (ப .எண் . 55777 ) ஓட்டுனருக்கு , 
கழகம் (மதுரை ) லிமிடெட் , திண்டுக்கல் மண்டலம் , திண்டுக்கல் 

வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயன்களுடன் 
என்ற நிர்வாகத்திற்கும் , ஆர்எம்டிசி ஒர்க்கர்ஸ் யூனியன் ( ஏஐடியுசி ) , ஒரு வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய 
திண்டுக்கல் மாவட்டம் , என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 30 - 01 - 2017 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் உரிய 

உத்தரவு பிறப்பிக்கவும் . 
மேற்சொன்ன தொழிற்தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் [ அரசாணை (டி ) எண் 103, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
கருதுவதாலும் ; 

( பி1) த் துறை, 28 பிப்ரவரி 2019 , மாசி 16 , விளம்பி , 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050 .) 
( மத்திய சட்டம் - XIV / 1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் No . II(2 )/LE/233/ 2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , கழகம் ( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் மண்டலம் , திண்டுக்கல் 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட என்ற நிர்வாகத்திற்கும் , ஆர்எம்டிசி ஒர்க்கர்ஸ் யூனியன் ( ஏஐடியுசி ) , 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

திண்டுக்கல் மாவட்டம் , என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


1947 - ஆம் 


1947 ) 10(1)(C) பிரிவிலுறங்களைக் கொண்டு , கழகம் ( மதுரை) லிமில் ஆர்எம்டிசி ஒர்க்கர்ஸ் தங்கத்திற்குமிடையே 


316 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


திறகு 


மேற்சொன்ன தொழிற்தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக [ அரசாணை (டி ) எண் 113 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் ( பி2) த் துறை, 28 பிப்ரவரி 2019 , மாசி 16 , விளம்பி , 
கருதுவதாலும் ; | 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050 .) 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் No. II (2 )/ LE / 235/ 2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 
( மத்திய சட்டம் - XIV / 1947) 10(1)( c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , போக்குவரத்துக் கழகம் லிமிடெட் , கும்பகோணம் கோட்டம் , நாகை 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , மண்டலம் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட ஊழியர் சங்கம் , கும்பகோணம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 
10(2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
கொள்ளப்படுகிறது . 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
இணைப்பு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
எழுவினா 

கும்பகோணம் தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
திரு . எஸ் . கிரிஸ்துராஜா , (ப. எண் . 65366 ) நடத்துனருக்கு , 
வருடாந்திர ஊதிய உயர்வினை ஐந்து (5 ) வருட காலத்திற்கு மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
அதன் திரண்ட பயன்களுடன் நிறுத்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய 10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
19 - 05 - 2011 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் கும்பகோணம் , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

கொள்ளப்படுகிறது . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் லிமிடெட் , 

இணைப்பு 
கும்பகோணம் கோட்டம் , நாகை மண்டலம் . 

எழுவினா 
[ அரசாணை ( டி ) எண் 111 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு திரு . எ . பெரியசாமி (பணி எண் 06CR06 ), நடத்துநர் , 
( பி2) த் துறை, 28 பிப்ரவரி 2019 , மாசி 16 , விளம்பி , 

26 - 07 - 2007 அன்றுடன் 240 நாட்கள் பணி நிறைவு 
திருவள்ளுவர் ஆண்டு- 2050.) 

செய்திருந்தும் , அவருக்கு 27 - 07 - 2007 முதல் பணி நிரந்தர 
No . II (2 )/LE/ 234/2019 . - இந்த ஆணையின் இணைப்பில் ஆணை வழங்காமல் , காலதாமதமாக 01 - 09 - 2007 முதல் பணி 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு நிறைவு செய்து வழங்கியுள்ள உத்தரவினை ரத்து செய்து , 
போக்குவரத்துக் கழகம் லிமிடெட் , கும்பகோணம் கோட்டம் , நாகை 27 - 07 - 2007 முதல் நிரந்தரப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் 
மண்டலம் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஊழியர் சங்கம் , கும்பகோணம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , கோவை . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் [ அரசாணை (டி ) எண் 119, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( மத்திய சட்டம் - XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

( 91) த் துறை, 28 பிப்ரவரி 2019, மாசி 16 , விளம்பி , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
கும்பகோணம் தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

No . II (2 )/LE/236 /2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

போக்குவரத்துக் கழகம் , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் , 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

தமிழ்நாடு தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் , ஈரோடு என்ற 
10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 

அரசு கருதுவதாலும் ; 
கும்பகோணம் . தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
இணைப்பு 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

அவர்கள் கருதுவதாலும் ; 
எழுவினா 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
திரு . கே . அய்யப்பன் , ஓட்டுநருக்கு (பணி எண் 98 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
TH 1002 ) , ஆறு மாத காலம் தொடர்ச்சியாக ஊதிய 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
உயர்வினை நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கோயம்புத்தூர் 
24 - 01 - 2017 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 

தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


Mar . 20 , 2019] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


317 


எEADIN Ncertain Parseness We 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10(2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . D .N . ராஜேந்திரன் (பணி எண் 014712) 
நடத்துநருக்கு , வருடாந்திர ஊதிய உயர்வினை மூன்று மாதங்கள் 
பின்தொடர்ச்சியின்றி தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
03 - 10 - 2003 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


LAW DEPARTMENT 
Nomination of certain personasa Mamberto the sundicate 

of Tamil Nadu Dr. Ambedkar Law University Chennai 
for certain period under the Tamil Nadu Dr. Ambedkar 

Law University Act. 
[ G . O. Ms. No . 71 , Law ( LS ) , 4th March 2019, Massi 20 , Vilambi , 

Thiruvalluvar Aandu - 2050. ) 
No. // ( 2 )/ LAW / 238 /2019. - Under item ( a ) of 
Class || - Other Members , of sub - section ( 2 ) of Section 22 
of the Tamil Nadu Dr . Ambedkar Law University Act , 1996 
( Tamil Nadu Act 43 of 1997 ), the Governor of Tamil Nadu, in 
consultation with the Chief Justice of the High Court, Madras, 
hereby nominates Hon ble Thiru Justice M . Sathyanarayanan , 
Judge , High Court , Madras as a member to the Syndicate 
of Tamil Nadu Dr.Ambedkar Law University , Chennai , for a 
period of three years from the date of this order. 

S . S . POOVALINGAM , 
Secretary to Government. 


சுனீல் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


MUNICIPAL ADMINISTRATION AND WATER 

SUPPLY DEPARTMENT 


Withdrawal Notification under the Tamil Nadu District 

Municipalities Act. 


Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for Adjudication . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (கோவை ) லிட் ., ஈரோடு . 

திருத்த அறிவிக்கை . 
[ அரசாணை (டி ) எண் 91 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (91) த் 

துறை, 20 பிப்ரவரி 2019, மாசி 8 , விளம்பி , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 
No. II ( 2)/LE / 237/ 2019 - தமிழ்நாடு அரசிதழ் வெளியீடு 
எண் 3 , நாள் 16 - 1 - 2019 , பாகம் II - பிரிவு 2 - ல் பக்க எண் 79, 
அறிவிக்கை எண் II( 2 )/LE/55 / 2019 , அரசாணை ( டி ) எண் . 707 , 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( டி1) த் துறை , 19 டிசம்பர் 
2018 , மார்கழி 4 , விளம்பி திருவள்ளுவர் ஆண்டு - 2049- க்கு 
கீழ்க்கண்டவாறு திருத்தம் வெளியிடப்படுகிறது : 

திருத்தம் 
அரசாணை (டி ) எண் . 707 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( டி1) த் துறை , நாள் 19 - 12 - 2018 - ன் , அறிவிக்கையில் , பக்க எண் 79 , 
பத்தி 3 மற்றும் 4 - ல் இடம் பெற்றுள்ள " கோயம்புத்தூர் தொழிலாளர் 
நீதிமன்றம் " எனும் சொற்களுக்குப் பதிலாக " சேலம் தொழிலாளர் 
நீதிமன்றம் " என திருத்தி படிக்கவும் . 


[G . O . Ms. No. 46, Municipal Administration and Water 
Supply [ MA . V ( 1) ] 4th March 2019, மாசி 20 , 

விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 .) 


No.//( 2 )/ MAWS/ 239/ 2019. - In exercise of the powers 
conferred by sub - section ( 2 ) of Section 61 of the 
Tamil Nadu District Municipalities Act , 1920 , ( Tamil Nadu Act 
V of 1920 ) , the Governor of Tamil Nadu hereby declares 
that on and from the date of publication of this notification 
in the Tamil Nadu Government Gazette and also in the 
Pudukottai District Gazette , the land situated within the 
limits of Pudukottai Town and Municipality, Pudukottai Taluk, 
Pudukottai District, with the total extent, as mentioned in 
the Schedule , shall be withdrawn from the control of the 
said Municipal Council. 


சுனீல் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


SCHEDULE 


Pudukottai District , Pudukottai Taluk, Pudukottai North Village , Pudukottai Municipality . 


The Table 


Boundaries 


Classification 


Survey Extent 
Number ( in acres) 
and sub 
Division 


Extent 

with 
drawn 
( in acres ) 


North 
Survey 
Number 


East 
Survey 
Number 


South 
Survey 
Number 


West 
Survey 
Number 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5 ) 


(6) 


(7) 


269 


0 . 44 


Pathai 


0 . 17 


270 / 2 


269/ 2 


268 / 1 


270/ 1 


318 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec . 2 


அறிவிக்கை 
1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டம் , தமிழ்நாடு 
சட்டம் V/ 1920 ] பிரிவு 61 உட்பிரிவு (2)- ன் கீழ் அளிக்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களின் படி , தமிழ்நாடு ஆளுநர் , தமிழ்நாடு மாநில 
அரசிதழ் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட அரசிதழில் இந்த அறிவிப்பு 
பிரசுரம் செய்யப்பட்ட தேதியிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் , 


புதுக்கோட்டை தாலுக்கா, புதுக்கோட்டை வடக்கு கிராமம் , 
புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட நிலத்தினை கீழ்க்காணும் 
அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள மொத்த நிலத்தை நகர்மன்ற 
கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக இதன்மூலம் 
அறிவிக்கிறார் . 


அட்டவணை 


புதுக்கோட்டை மாவட்டம் , புதுக்கோட்டை வட்டம் , புதுக்கோட்டை வடக்கு கிராமம் , புதுக்கோட்டை நகராட்சி . 


அட்டவணை 


நான்கெல்லைகள் 


புல 


வகைப்பாடு 


நீக்கப்பட்ட பரப்பு 

( ஏக்கரில் ) 


வடக்கு 
புல எண் 


கிழக்கு 
புல எண் 


தெற்கு 
புல எண் 


மேற்கு 
புல எண் 


எண் 


மொத்த 
விஸ்தீரணம் 
( ஏக்கரில் ) 

( 2 ) 
0 . 44 


(4 ) 


( 1) 
269 


6 


7 


(6) 


4 


பாதை 


பாதை 


270 / 2 


269/ 2 


268 / 1 


270/ 1 


ஹர்மந்தர்சிங் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


LATE NOTIFICATIONS: 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 
Transfer of cases registered in Coimbatore District, Pollachi 

East Police Station in Crime No.59/ 2019 under sections 
354 - A , 354 - B and 392 of Indian Penal Code (Central Act 
XLVof 1860 ) and Section 66 - EofInformation Technology 
Act, 2000 (Central Act XXI of 2000 ) and Section 4 of 
Tamil Nadu Prohibition of Harassment of Women Act, 
1998 (Tamil Nadu Act 44 of 1998 ) and Crime No. 60/ 2019 
under Sections 341 , 294 (b ) , 323 , 324 and 506 Part 2 
of Indian Penal Code (Central Act XLV of 1860 ) from 
Crime Branch CID to Central Bureau of Investigation 
under the Delhi Special Police Establishment Act. 


/ G . O . Ms. No. 174, Home (Police - XIII) , 16th March 2019, பங்குனி 

2 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 
No.||( 2 )/HO/ 240 / 2019. -- Under Section 6 of the 
Delhi Special Police Establishment Act , 1946 
( Central Act 25 of 1946 ) , the Governor of Tamil Nadu 
hereby accords his consent to the extension of the powers 
and jurisdiction of members of the Delhi Special Police 
Establishment in the whole of the State of Tamil Nadu 
to investigate the cases registered in Coimbatore District, 
Pollachi East Police Station Crime No.59 /2019 under Sections 
354 - A , 354 - B and 392 of Indian Penal Code (Central Act 
XLV of 1860 ) and Section 66 - E of Information Technology 
Act , 2000 (Central Act XXI of 2000 ) and Section 4 of 
the Tamil Nadu Prohibition of Harassment of Women Act, 
1998 (Tamil Nadu Act 44 of 1998 ) and Crime No .60/ 2019 
under Sections 341, 294 (b ), 323 , 324 and 506 Part 2 of 
the Indian Penal Code (Central Act XLV of 1860 ). 


NIRANJAN MARDI, 
Additional Chief Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


